தமிழ்நாடு அரசு 

2010 


( Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 1 . 60 காசு . 


" 


A 


AA 


FE 
i 


- 


SE 


- 


- 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


- 


தா 
FEE 


வாய்மை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 22 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 9 , 2010 
வைகாசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டப்பிரிவின் கீழ் சங்கங்களைக் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலரை நியமித்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


டி .என் . வி .எச் எஸ் . ஜி . 50 புனித சவேரியர் கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் அலுவலர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் . 

(ந . க . எண் 2762 / 09/ஈ .) 
திருநெல்வேலி மாவட்டம் , திருநெல்வேலி வட்டத்திலுள்ள டி. என் .வி .எச். எஸ் . ஜி . 50 புனித சவேரியர் கல்வி நிறுவனங்களின் 
ஆசிரியர் அலுவலர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137(2)(பி )- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ம் நாள் கலைத்து 
ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு 
சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இ .இ . 299 ஹார்விபுரம் பணியாளர்கள் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

( ந . க . எண் 2763/ 09/ ஈ.) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 299 ஹார்விபுரம் பணியாளர்கள் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தினை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2) (பி )- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 
2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
(வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள, கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இ .இ . 404 மத்திய அரசு பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் . 

(ந . க . எண் . 2764 /09/ஈ .) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 404 மத்திய அரசு பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தினை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 
2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138 (1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள, கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


DTP - VI- 1 - T ( 22 ) 


இ .இ . 7 சாமுவேல்புரம் தொழிலாளர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

( ந .க . எண் . 2765/09/ஈ . ) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 7 , சாமுவேல்புரம் தொழிலாளர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தினை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 
2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138 (1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள, கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இ . இ . 344 ஹார்விபுரம் தொழிலியல் தொழிலாளர் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

(ந .க . எண் . 2766 /09/ஈ .) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 344 ஹார்விபுரம் தொழிலியல் தொழிலாளர் கூட்டுறவு வீடு கட்டும் 
சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இ .இ . 371 தூத்துக்குடி உப்பு தொழிலாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந.க . எண் . 2767/ 09/ஈ .) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 371 தூத்துக்குடி உப்பு தொழிலாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி )- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


டி .என் .வி . எச் . எஸ் .சி . 8 மின்வாரிய பணியாளர்கள் தொழிலாளர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் . 2771/09/ஈ .) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள டி . என் . வி .எச் . எஸ் .சி . 8 , மின்வாரிய பணியாளர்கள் தொழிலாளர் கூட்டுறவு 
வீட்டுவசதி சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 2010- ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31- ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 
138(1- ) ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி, 
இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


0.2232 பாரத ஸ்டேட் வங்கி மேற்பார்வை பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் . 2773 /09/ஈ .) 
திருநெல்வேலி மாவட்டம் , திருநெல்வேலி வட்டத்திலுள்ள 0. 2232 பாரத ஸ்டேட் வங்கி மேற்பார்வை பணியாளர்கள் கூட்டுறவு 
வீட்டுவசதி சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( வீட்டுவசதி ) திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 
138 (1- ) ன் கீழ் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி, 
இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


02173 பாரத ஸ்டேட் வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் . 2774/09/ஈ .) 
திருநெல்வேலி மாவட்டம் , திருநெல்வேலி வட்டத்திலுள்ள 0. 2173 பாரத ஸ்டேட் வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) ( பி )- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் 
பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) 
திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இ .இ . 427 தூத்துக்குடி நூற்பாலை தொழிலாளர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க . எண் . 2775/09/ஈ.) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள இ .இ . 427 தூத்துக்குடி நூற்பாலை தொழிலாளர் கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) திருநெல்வேலி , இச்சங்கத்தின் 
அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


டி . என் . வி . எச் . எஸ் . ஜி . 6 ஸ்பிக் பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந .க எண் . 9645/04/ஈ .) 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டத்திலுள்ள டி. என் . வி .எச் . எஸ் . ஜி . 6 , ஸ்பிக் பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி 
சங்கத்தினை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 
திருநெல்வேலியால் 2010 - ம் ஆண்டு மார்ச் திங்கள் 31 - ம் நாள் கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டத்தின் 
பிரிவு 138 (1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) திருநெல்வேலி அலுவலகத்திலுள்ள , கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) 
திருநெல்வேலி , இச்சங்கத்தின் அதிகாரபூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


வட்டத்திலுள்ள டி.என்.வி .எசட்டப்பிரிவு 137(2) (பி)- ன்கீட்டப்பட்டு மேற்படி 


திருநெல்வேலி , 
2010 மே 18 . 


இரா . இராஜேந்திரன் , 
துணைப் பதிவாளர் வீட்டுவசதி ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


